﻿278.இறைநம்பிக்கை கொண்டோரே! நீங்கள் (உண்மையான) நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹ் வை அஞ்சுங்கள்; (உங்களுக்கு) வரவேண்டிய வட்டியை விட்டுவிடுங்கள்.
279.அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் அல்லாஹ் விடமிருந்தும் அவனுடைய தூதரிடமிருந்தும் போரை உறுதியாக எதிர்பாருங்கள்.நீங்கள் பாவமன்னிப்புக் கோரி (வட்டியை விட்டு)விட்டால் உங்களுடைய மூலதனம் உங்களுக்கே உரியது.நீங்கள் அநீதியிழைக்கவும் வேண்டாம்; அநீயிழைக்கப்படவும் வேண்டாம்.
280.(உங்களிடம் கடன் வாங்கியவர் நிதி) நெருக்கடி உள்ளவராக இருந்தால் வசதி வருகின்றவரை அவகாசம் அளிக்க வேண்டும்.நீங்கள் அறிந்தவர்களாயிருப்பின் (அந்தக் கடனைத்) தர்மமாக வழங்கிவிடுவதே உங்களுக்கு மிகவும் சிறந்ததாகும்.
281.(இறப்பிற்குப் பின்) அல்லாஹ் விடம் நீங்கள் திரும்பக் கொண்டுவரப்படும் நாளை அஞ்சுங்கள்.பின்னர் ஒவ்வொருவருக்கும் அவரவர் தேடிக்கொண்டது முழுமையாக வழங்கப்படும்.அவர்கள் அநீதியிழைக்கப்படமாட்டார்கள்.
----------------------------------------------------------------
அல்லாஹ்  முந்திய வசனத்தில் (278), தனக்கு அஞ்சி வாழ வேண்டுமெனத் தன் அடியார்களுக்குக் கட்டளையிட்டுள்ளான்.
மேலும், எளிதில் அவனது கோபத்திற்கு ஆளாக்கக்கூடியதும், அவனது திருப்தியிலிருந்து அவர்களை விலக்கிவைக்கக்கூடியதுமான தவறுகளைச் செய்யக் கூடாதெனவும் அவன் ஆணையிட்டுள்ளான்.
அவன் கூறுகின்றான்: இறைநம்பிக்கை கொண்டோரே! நீங்கள் (உண்மையில்) நம்பிக்கையாளர்களாக இருந்தால், அல்லாஹ் வை அஞ்சுங்கள்; (உங்களுக்கு) வரவேண்டிய வட்டியை விட்டுவிடுங்கள்.

வட்டி பாக்கியைக் கைவிடுங்கள் 
-------------------------------
அதாவது வணிகத்தை அனுமதித்து வட்டியைத் தடை செய்து அல்லாஹ்  ஏற்படுத்தியுள்ள இதைப் போன்ற சட்டங்களை (உண்மையிலேயே) நீங்கள் நம்பக்கூடியவர்களாக இருந்தால், இந்த எச்சரிக்கைக்குப் பிறகு அசலைத் தவிர, மக்கள் உங்களுக்குத் தர வேண்டிய வட்டியை நீங்கள் விட்டுவிடுங்கள்.நீங்கள் செய்பவற்றை அவன் பார்த்துக்கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்ந்து அவனை அஞ்சுங்கள்.
இந்த வசனம், "ஸகீஃப்" குலத்தாரில் பனூ அம்ர் பின் உமைர் கூட்டத்தார் மற்றும் பனூ மக்ஸூம் குலத்தாரில் பனுல் முஃகீரா கூட்டத்தார் ஆகியோர் தொடர்பாக அருளப்பெற்றது என விரிவுரையாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
இந்த இரு கூட்டத்தாருக்கிடையே அறியாமைக் காலத்தில் வட்டி கொடுக்கல் - வாங்கல் இருந்துவந்தது.இந்நிலையில், பனுல் முஃகீரா கூட்டத்தார் இஸ்லாத்தில் இணைந்தனர்.(அதுவரை இஸ்லாத்தை ஏற்காதிருந்த) ஸகீஃப் குலத்தார், தமக்கு வரவேண்டிய வட்டியைக் கொடுக்குமாறு பனுல் முஃகீரா கூட்டத்தாரிடம் கேட்டார்கள்.
ஆனால், பனுல் முஃகீரா கூட்டத்தார் தங்களுக்குள் ஆலோசனை செய்துவிட்டு, நாங்கள் முஸ்லிமான பின் சம்பாதித்த செல்வத்திலிருந்து வட்டி கொடுக்கமாட்டோம் என்று சொல்லிவிட்டனர்.
அப்போது மக்காவின் ஆளுநராக இருந்த அ(த்)தாப் பின் அசீத் (ரலி) (அவர்களிடம் இந்த வழக்கு வந்ததது.) அவர்கள் இது குறித்து அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களுக்குக் கடிதம் எழுதினார்கள்.அப்போதுதான் இந்த வசனம் இறங்கியது.
பின்னர் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் இந்த வசனத்தை மக்கா ஆளுநருக்கு எழுதி அனுப்பினார்கள்.(மக்கா ஆளுநர் இதை மக்களிடம் ஓதிக்காட்டியபோது) அவர்கள், "நாங்கள் அல்லாஹ் விடம் பாவமன்னிப்புக் கோரி வட்டியை விட்டுவிடுகிறோம்" எனக் கூறினர்.
அதன்படி அவர்கள் அனைவரும் வட்டியை விட்டுவிட்டனர்.(முஸ்லிம்கள் இவ்வாறு செய்த காரணத்தால் முஸ்லிம்கயோடு நட்புறவு கொண்டிருந்த "ஸகீஃப்" குலத்தாரும் தங்களுக்கு வரவேண்டிய வட்டியை விட்டுவிட்டனர்.)
அல்லாஹ்  எச்சரிக்கை செய்த பின்னரும் வட்டி கொடுக்கல் - வாங்கலில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கொண்டிருப்போருக்கு இந்த வசனம் கடும் எச்சரிக்கையாகும்.

வட்டியா? அல்லாஹ் வுடன் போரா?  
----------------------------------
அடுத்த வசனத்தில் (279), "அவ்வாறு நீங்கள் செய்யவில்லையானால், அல்லாஹ் விடமிருந்தும் அவனுடைய தூதரிடமிருந்தும் போரை உறுதியாக எதிர்பாருங்கள்" என அல்லாஹ்  கூறியுள்ளான்.
வட்டி உண்போரிடம் மறுமை நாளில் "போருக்காக உன் ஆயுதத்தை எடு (பார்க்கலாம்)" என்று கூறப்படும் என இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் தெரிவித்தார்கள்; பின்னர் இந்த வசனத்தை அவர்கள் ஓதிக்காட்டினார்கள்.
மேலும், இந்த வசனம் தொடர்பாக இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறினார்கள்:
வட்டியை விட்டுவிடாமல் தொடர்ந்து அதில் ஈடுபட்டுக்கொண்டிருப்பவரிடம் பாவமன்னிப்புக் கோரும்படியும், வட்டியை விட்டுவிடும்படியும் முஸ்லிம் ஆட்சியாளர் ஆணையிட வேண்டும்.அதன் பின்னரும் தொடர்ந்து அவர் வட்டியில் ஈடுபட்டால் அவருடைய தலையைத் துண்டிக்க வேண்டும்.இதை அலீ பின் அபீதல்ஹா (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.
கத்தாதா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: வட்டி உண்போர் கொலை செய்யப்படுவார்கள் என்றும், அவர்கள் எங்கு சென்றாலும் இரத்தம் சிந்தப்படலாம் என்றும் அல்லாஹ்  இங்கு எச்சரிக்கின்றான்.
எனவே, வட்டியுடன் தொடர்புடைய எந்த வியாபாரத்திலும் ஈடுபடாதீர்கள்.முறையாகச் சம்பாதிப்பதற்கு அல்லாஹ்  பல வழிகளை ஏற்படுத்தியுள்ளான்.அந்த முறையான சம்பாத்தியத்தைத் தூய்மையானதாகவும் ஆக்கியுள்ளான்.எனவே, வறுமை உங்களை அல்லாஹ் வுக்கு மாறுசெய்யும் வழிக்குக் கொண்டுசென்றுவிட வேண்டாம்.
அதன்பின் அல்லாஹ்  கூறுகின்றான்: நீங்கள் பாவமன்னிப்புக் கோரி (வட்டியை விட்டு)விட்டால், உங்களுடைய மூலதனம் உங்களுக்கே உரியது.நீங்கள் அநீதியிழைக்கவும் வேண்டாம்; அநீதியிழைக்கப்படவும் வேண்டாம்.
அதாவது மூலதனத்தோடு அதிகத் தொகையைப் பெறுவதன் மூலம் நீங்கள் அநீதியிழைக்க வேண்டாம்; மூலதனத்தைக்கூட விட்டுக்கொடுக்க வேண்டும் என்று கூறி உங்களுக்கு அநீதியிழைக்கப்படவும் வேண்டாம்.மாறாக, நீங்கள் கொடுத்த மூலதனம் கூடுதல் குறைவின்றி உங்களுக்கே திருப்பித் தரப்பட வேண்டும்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் "விடைபெறும் ஹஜ்"ஜில் உரையாற்றும்போது கூறினார்கள்:
அறியாமைக் காலத்தில் செய்யப்பட்ட வட்டி ஒப்பந்தம் அனைத்தும் ரத்துச் செய்யப்படுகின்றன.மூலதனம் மட்டுமே உங்களுக்கு உரியதாகும்.நீங்கள் அநீதியிழைக்கவும் வேண்டாம்; அநீதியிழைக்கப்படவும் வேண்டாம்.(என் பெரிய தந்தை) அப்பாஸ் பின் அப்தில் முத்தலிப் அவர்கள் செய்த வட்டி ஒப்பந்தம் அனைத்தையும் முதலில் நான் ரத்துச் செய்கிறேன்.

கடனாளிக்கு அவகாசம் அளியுங்கள் 
---------------------------------
அடுத்த வசனத்தில் (280) அல்லாஹ்  கூறுகின்றான்: (உங்களிடம் கடன் வாங்கியவர் நிதி) நெருக்கடி உள்ளவராக இருந்தால் வசதி வருகின்றவரை அவகாசம் அளிக்க வேண்டும்.நீங்கள் அறிந்தவர்களாயிருப்பின் (அந்தக் கடனைத்) தர்மமாக வழங்கிவிடுவதே உங்களுக்கு மிகவும் சிறந்ததாகும்.
கடனைத் திருப்பிச் செலுத்த இயலாமல் சிரமப்படுகின்றவர்கள் விஷயத்தில் பொறுமையைக் கடைப்பிடிக்க வேண்டும் என அல்லாஹ்  இங்கு கட்டளையிடுகின்றான்.
அறியாமைக் காலத்தில், கடனைச் செலுத்த வேண்டிய தவணை வந்ததும் கடன் கொடுத்தவர் கடன் வாங்கியவரிடம், "நீ கடனைத் திருப்பிக் கொடுத்துவிடு.அல்லது கடனுடன் வட்டியையும் சேர்த்து நீ கொடுக்க வேண்டியது வரும்" என்று கூறுவார்.(இவ்வாறு செய்யாமல், சிரமப்படுகின்றவருக்கு மேலும் தவணை வழங்க வேண்டும் என அல்லாஹ்  இந்த வசனத்தில் வலியுறுத்தியுள்ளான்.)
பின்னர் அந்தக் கடனையே தள்ளுபடி செய்து அதைத் தர்மமாக வழங்கிவிட்டால் அது மிகவும் சிறந்தது; அதற்குரிய மகத்தான நன்மையும் கிடைக்கும் என்றும் இந்த வசனத்தில் அல்லாஹ்  தெரிவித்துள்ளான்.இது தொடர்பாகப் பல ஹதீஸ்கள் வந்துள்ளன.
1.அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: அல்லாஹ் வின் நிழலைத் தவிர வேறு நிழலே இல்லாத நாளில் அவனது நிழல் கிடைக்க வேண்டும் என ஆசைப்படுவோர், சிரமப்படும் கடனாளிக்கு(த் தவணையை நீட்டிப்பதன் மூலம் அவரது) சுமையைக் குறைக்கட்டும்.அல்லது கடனையே தள்ளுபடி செய்துவிடட்டும்.
2.நபித்தோழர் அபூகத்தாதா (ரலி) அவர்கள் ஒருவருக்குக் கடன் கொடுத்திருந்தார்கள்.கடனைத் திருப்பிக் கேட்பதற்காக அவரிடம் அபூகத்தாதா (ரலி) அவர்கள் வரும்போதெல்லாம் அவர் ஒளிந்துகொள்வார்.
அவ்வாறு ஒரு நாள் வந்தபோது, ஒரு சிறுவன் வீட்டிலிருந்து வெளியே வந்தான்.அவனிடம் அவரைப் பற்றி அபூகத்தாதா (ரலி) அவர்கள் வினவினார்கள்."ஆம்.அவர் வீட்டில் கோதுமைக் கஞ்சியைச் சாப்பிட்டுக்கொண்டிருக்கிறார்" என அந்தச் சிறுவன் தெரிவித்தான்.
உடனே அபூகத்தாதா (ரலி) அவர்கள், "நீர் வீட்டில் இருப்பது எனக்குத் தெரிந்துவிட்டது.வெளியே வாரும்" என்று சப்தமிட்டுக் கூறினார்கள்.அவரும் வெளியே வந்தார்."என்னைக் கண்டு நீர் ஒளிந்துகொள்ளக் காரணம் என்ன?" என்று அபூகத்தாதா (ரலி) அவர்கள் அவரிடம் கேட்டார்கள்.அதற்கு அவர், "நான் சிரமப்படுபவன்; என்னிடம் ஒன்றும் இல்லை" எனத் தெரிவித்தார்.
"அல்லாஹ் வின் மீதாணையாக! (உண்மையாகவே) நீர் சிரமப்படக்கூடியவரா?" என்று அபூகத்தாதா (ரலி) அவர்கள் கேட்க அவர், "ஆம்" என்றார்.உடனே அபூகத்தாதா (ரலி) அவர்கள் அழுதுவிட்டார்கள்.
பின்னர் கூறினார்கள்: கடனாளிக்கு அவகாசம் அளிப்பவர், அல்லது கடனைத் தள்ளுபடி செய்பவர் மறுமை நாளில் அர்ஷின் நிழலில் இருப்பார் என அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன்.
3.அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: மறுமை நாளில் அல்லாஹ் விடம் ஓர் அடியார் கொண்டுவரப்படுவார்.அவரிடம் அல்லாஹ் , "நீ உலகில் வாழும்போது எனக்காக என்ன செய்தாய்?" என்று கேட்பான்.
அப்போது அவர், "என் இறைவா! உன் திருப்தியை எதிர்பார்த்து உனக்காகக் கடுகளவுகூட எந்த நற்செயலும் நான் செய்யவில்லை" என்று கூறுவார்.-இவ்வாறு மூன்று முறை அல்லாஹ்  அவரிடம் கேட்க அவர் இதே பதிலைக் கூறுவார்.-
இறுதியில் அவர், "இறைவா! நீ எனக்கு அதிகமான செல்வத்தை வழங் கினாய்.நான் மக்களிடம் வியாபாரம் செய்துவந்தேன்.விட்டுக்கொடுப்பது எனது குணமாக இருந்தது.எனவே, சிரமப்படக்கூடியவருக்கு அவகாசம் கொடுத்துவந்தேன்.செல்வரிடமும் தாராளமாக நடந்துகொண்டேன்." என்று கூறுவார்.
அப்போது அல்லாஹ் , "(என் அடியார்களிடம்) தாராளமாக நடந்துகொண்டவரைச் சொர்க்கத்திற்கு அனுப்ப நானே தகுதிவாய்ந்தவன்" என்று கூறுவான்.
4.இமாம் புகாரீ (ரஹ் ) அவர்களது அறிவிப்பில் பின்வருமாறு காணப்படுகிறது:
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: (முற்காலத்தில்) ஒரு வியாபாரி மக்களுக்குக் கடன் கொடுத்துவந்தார்.அவர் தம் பணியாளர்களிடம், கடனாளி சிரமப்படக்கூடியவராக இருந்தால் அவரது கடனை மன்னித்துவிடுங்கள்.அல்லாஹ்  நம் தவறுகளை மன்னிப்பான் என்று கூறுவார்.அவ்வாறே அல்லாஹ்  அவருடைய பாவங்களை மன்னித்துவிட்டான்.
5.அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: அல்லாஹ் வின் பாதையில் பாடுபடுபவர், அல்லது அறப்போர் புரிபவர், அல்லது சிரமப்படும் கடனாளி, அல்லது விடுதலைச் சீட்டு வழங்கப்பட்டு (விடுதலையாவதற்குத் தேவையான பொருள் இல்லாமல்) சிரமப்படும் அடிமை ஆகியோருக்கு உதவி செய்பவருக்கு, அல்லாஹ் வின் நிழலைத் தவிர வேறு நிழலே இல்லாத நாளில் அல்லாஹ்  நிழல் அளிப்பான்.
6.உபாதா பின் அல்வலீத் பின் உபாதா பின் அஸ்ஸாமித் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: நானும் என் தந்தை (வலீத் பின் உபாதா -ரஹ் ) அவர்களும் அன்சாரிகளில் (மதீனா முஸ்லிம்கள்) இந்தக் குறிப்பிட்ட குலத்தார் முழுவதுமாக இறப்பதற்கு முன்பு அவர்களிடம் கல்வி கற்பதற்காகச் சென்றோம்.
(அவர்களில்) அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களின் தோழர் அபுல்யஸ்ர் (கஅப் பின் அம்ர் -ரலி) அவர்களையே நாங்கள் முதலில் சந்தித்தோம்.அவர்களிடம் பல ஏடுகளின் தொகுப்பு இருந்தது.அப்போது அவர்களுடன் ஓர் அடிமையும் இருந்தார்.அபுல்யஸ்ரும் அவர்களுடைய அடிமையும் (ஒரே மாதிரியான) சால்வையும் "ஹம்தான்" குலத்தார் அணியும் ஆடையும் அணிந்திருந்தனர்.
அப்போது என் தந்தை அபுல்யஸ்ரிடம், "என் தந்தையின் சகோதரரே! உங்கள் முகத்தில் கோபத்தின் சுவடு தெரிகிறதே (என்ன காரணம்)?" என்று கேட்டார்.
அதற்கு அவர், "ஆம்; அம்பெய்யும் வீரரான இன்ன மனிதரின் மகன் இன்ன மனிதர் எனக்குக் கடன் தர வேண்டும்.அவருடைய குடும்பத்தாரிடம் சென்று, சலாம் கூறி, அவர் (வீட்டில்) இருக்கிறாரா என நான் கேட்டபோது "இல்லை" என அவர்கள் தெரிவித்தார்கள்.
அப்போது, விரைவில் பருவ வயதை அடையவிருக்கும் அவருடைய மகன் வெளியே வந்தான்.நான் அவனிடம், "உன் தந்தை எங்கே?" எனக் கேட்டபோது "உங்களது குரலைக் கேட்டதும் என் தாயின் கட்டில் இருக்கும் அறைக்குள் சென்றுவிட்டார்" என்று அவன் கூறினான்.
உடனே நான், "நீர் எங்கே இருக்கிறீர் என்பது எனக்குத் தெரிந்துவிட்டது.வெளியே வந்துவிடுக" என்று கூறியதும், அவர் வெளியே வந்தார்.அப்போது நான், "என்னைக் கண்டு நீர் ஏன் ஒளிந்துகொண்டீர்?" என்று கேட்டேன்.
அதற்கு அவர், "உங்களிடம் நான் பேசும்போது பொய் சொல்லக் கூடாது என்று கருதுகிறேன்.ஆனால், எங்கே உங்களிடம் நான் பேசினால் பொய் சொல்லிவிடுவேனோ! உங்களுக்கு வாக்குக் கொடுத்துவிட்டு மீறிவிடுவேனோ என நான் அஞ்சுகிறேன்.நீங்கள் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களின் தோழர் ஆவீர்கள்.அல்லாஹ் வின் மீதாணையாக! நான் சிரமப்படுகிறேன்" என்றார்.
நான் அவரிடம், "அல்லாஹ் வின்மீது ஆணையாக! (உண்மையிலேயே) நீர் சிரமப்படுகிறீரா?" என்று கேட்டபோது, "அல்லாஹ் வின் மீதாணையாக! (உண்மையிலேயே சிரமப்படுகிறேன்)." என அவர் தெரிவித்தார்.
பின்னர் அவரது கடன் பத்திரத்தைக் கொண்டுவந்து, அவரது பெயரை அழித்துவிட்டு, அவரிடம் கூறினேன்: கடனைத் திருப்பித் தர உமக்கு வாய்ப்புக் கிடைத்தால் அதைத் திருப்பித் தாரும்! இல்லையாயின் (பரவாயில்லை!) கடனிலிருந்து விடுபட்டவராக நீர் ஆகிவிடுவீர்.
ஏனெனில், அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: சிரமப்படும் கடனாளிக்கு அவகாசம் அளிப்பவருக்கு, அல்லது கடனைத் தள்ளுபடி செய்பவருக்கு அல்லாஹ்  தனது நிழலில் இடமளிப்பான்.
அபுல்யஸ்ர் (ரலி) அவர்கள் இதைக் கூறியபோது, தம் கண்கள்மீது விரல்களை வைத்து "என்னுடைய இவ்விரு கண்களும் (இதைப்) பார்த்துள்ளன.என்னுடைய இவ்விரு காதுகளும் கேட்டுள்ளன.-தமது இதயத்தைச் சுட்டிக்காட்டி- எனது உள்ளம் இதை மனனமிட்டுப் பாதுகாத்து வைத்திருக்கிறது என நான் உறுதி கூறுகிறேன்" என்று கூறினார்கள்.
7.இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: (ஒரு முறை) அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் பள்ளிவாசலுக்குச் சென்றபோது தமது கையை இவ்வாறு (பூமியை நோக்கிச்) சுட்டிக்காட்டியவாறு கூறினார்கள்: -இந்த ஹதீஸை அறிவிக்கும் அறிவிப்பாளர்களில் ஒருவரான அபூஅப்திர் ரஹ் மான் (ரஹ் ) அவர்கள் நபி (ஸல்) அவர்கள் எவ்வாறு சுட்டிக்காட்டினார்கள் என்பதைத் தெரிவிக்கும் வகையில் பூமியை நோக்கி தமது கையால் சுட்டிக்காட்டினார்கள்.- 
சிரமப்படும் கடனாளிக்கு அவகாசம் அளிப்பவரை, அல்லது அவரது கடனைத் தள்ளுபடி செய்பவரை நரகத்திலிருந்து அல்லாஹ்  காப்பாற்றுவான்.சொர்க்கத்தின் செயல் இறுக்கமான மேட்டு நிலத்தைப் போன்று கடினமானதாகும்.நரகத்தின் செயல் மென்மையான பூமியைப் போன்று எளிதானதாகும்.
குழப்பங்களிலிருந்து காக்கப்பட்டவரே நற்பாக்கியம் பெற்றவராவார்.கோபத்தை மென்று விழுங்குவதைவிட அல்லாஹ் வுக்கு விருப்பமான மிடறு வேறு ஒன்றுமில்லை.அவ்வாறு அல்லாஹ் வுக்காகக் கோபத்தை அடக்கிக்கொள்பவரின் உள்ளத்தில் அல்லாஹ்  இறைநம்பிக்கையை நிரப்பாமல் இருப்பதில்லை.
அடுத்து இந்த உலகமும், உலகிலுள்ள செல்வங்களும் பொருள்களும் அழிந்த பின்னர் மறுமை நாள் ஏற்படும்; தன் அடியார்கள் தன்னிடமே திரும்பக் கொண்டுவரப்படுவார்கள்; அப்போது, அடியார்களிடம் விசாரணை செய்து அவர்கள் புரிந்த நன்மை மற்றும் தீமைக்கேற்ப நான் கூலி வழங்குவேன் என்று அடுத்த வசனத்தில் (281) அல்லாஹ்  தெரிவிக்கின்றான்.
இதையே அல்லாஹ்  கூறுகின்றான்: அல்லாஹ் விடம் நீங்கள் திரும்பக் கொண்டுவரப்படும் நாளை அஞ்சுங்கள்.பின்னர் ஒவ்வொருவருக்கும் அவரவர் தேடிக்கொண்டது முழுமையாக வழங்கப்படும்.அவர்கள் அநீதியிழைக்கப்படமாட்டார்கள்.

இறுதி வசனம் 
--------------------
இந்த வசனம்தான் (281,) குர்ஆனில் இறுதியாக அருளப்பெற்ற வசனம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.சயீத் பின் ஜுபைர் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: இந்த வசனம்தான் குர்ஆன் முழுவதிலும் இறுதியாக அருளப்பெற்ற வசனமாகும்.
இந்த வசனம் இறங்கிய பின்னர் ஒன்பது நாட்கள் மட்டுமே நபி (ஸல்) அவர்கள் உயிர்வாழ்ந்தார்கள்.அதன் பின்னர் ரபீஉல் அவ்வல் மாதம் இரண்டாம் நாள் திங்கட்கிழமை இறந்தார்கள்.
குர்ஆனில் இறுதியாக அருளப்பெற்ற வசனம் இதுதான் என அப்துல்லாஹ்  பின் அப்பாஸ் (ரலி) அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்.இந்த வசனம்தான் இறுதியாக அருளப்பெற்ற வசனம் என இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாக இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
மேலும், இந்த வசனம் அருளப்பெற்ற பின்னர் ஒன்பது நாட்கள் நபி (ஸல்) அவர்கள் உயிர்வாழ்ந்தார்கள்.பின்னர் சனிக்கிழமையன்று கடுமையாக நோய்வாய்ப்பட்டு திங்கட்கிழமை இறந்தார்கள்.
